GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMI 


* 


" 


. . . 


SO 


* 


Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERN 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


S 
. 


TRUTH 


* * - 
LONE TR 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 32 ] 


CHENNAI , THURSDAY , JANUARY 27 , 2011 

Thai 13 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருவள்ளூர் . 


மா 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டைகுப்பம் 

ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிப்பு . 


(ந .க . எண் 34878 /2007 / அ3/ஊ .இ ./ஊ .) 


No. VI( 2 )/ 92 ( a )/ 2011 . 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டைகுப்பம் ஊராட்சி 
மன்றத் தலைவர் திருமதி A . மேரி ஸ்டெல்லா என்பவர் சுனாமி ராஜிவ்காந்தி வீடுகள் ஒதுக்கீடு செய்ய 
பயனாளிகளிடம் கையூட்டு பெற்று ஊழல் செய்தமைக்காகவும் , ஊராட்சி நிதியிலிருந்து விதிமுறைகள் கடைபிடிக்காமல் 
ரூ . 4 ,44, 779/ - எடுத்து முறைகேடுகள் செய்தமைக்காகவும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 
உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி 
கோட்டைகுப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி A . மேரி ஸ்டெல்லா என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிப்பு செய்யப்படுகிறது . 


திருவள்ளூர் , 
2011 ஜனவரி 24 . 


T . P . ராஜேஷ் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


DTP - VI-2 EX . ( 32 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவள்ளூர் மாவட்டம் , அம்பத்தூர் வட்டம் , வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மோரை 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிப்பு . 

[ ந .க . எண் 1929/10/ 43/உ . இ .(ஊ ).] 


No . VI(2 )/ 92(b )/2011 . 

திருவள்ளூர் மாவட்டம் , அம்பத்தூர் வட்டம் , வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் , மோரை ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி கே . அமுல்ராணி குமார் என்பவர் ஊராட்சியில் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில் உள்ள மனைகளுக்கு 
பத்திரப்பதிவு செய்ய தடையின்மைச் சான்று வழங்கி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருப்பதுடன் , ஊராட்சி 
நிதிக்கு பெருமளவு நிதியிழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்திருப்பதும் மற்றும் ஊராட்சி நிதியில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் 
விதிமுறைகளை பின்பற்றாமல் செலவினம் மேற்கொண்டு அதன் மூலம் ஊராட்சி நிதிக்கு ரூ . 28,75 ,113/ - இழப்பு 
ஏற்படுத்தியது ஆகிய காரணங்களுக்காக இவர் தொடர்ந்து ஊராட்சி மன்றத் தலைவராக செயல்பட்டால் ஊராட்சி 
நிதிக்கு பெருமளவு நிதியிழப்பு ஏற்படுத்துவார் என்பதுடன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார் என்பதை 
கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு ( 11 )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை பயன்படுத்தி மோரை ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி கே . அமுல்ராணி குமார் என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் 
அறிவிப்பு செய்யப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1)- ன்கீழ் இந்த பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


நிதிக்கு பெகாண்டு தமிழ்நாடு ஊராட்சிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தில் 


திருவள்ளூர் , 
2011 ஜனவரி 24 . 


T . P . ராஜேஷ் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கும்மனூர் 

ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிப்பு . 


ந .க . எண் 1760/2007 / 93/உ . இ .( ஊ ).) 


No . VI(2 )/ 92( c )/ 2011 . 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கும்மனூர் ஊராட்சி மன்றத் 
தலைவர் திருமதி ம . ஏகவள்ளி என்பவர் கும்மனூர் ஊராட்சிக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களிலுள்ள பச்சை 
மரங்களை தமிழ்நாடு ஊராட்சிகள் ( பொது ஏலம் நடத்துதல் மற்றும் விற்பனை ) விதிகள் மற்றும் அரசாணை எண் 277 , 
ஊரக வளர்ச்சி (சி4) துறை , நாள் 22 - 11 - 2001 - ல் தெரிவித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக ஏலம் 
விட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 அதன் பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து 
ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கும்மனூர் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி ம . ஏகவள்ளி என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
இதன்மூலம் அறிவிப்பு செய்யப்படுகிறது . 


திருவள்ளூர் , 
2011 ஜனவரி 24 . 


T . P . ராஜேஷ் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


